All Souls Day (TAMIL) சகல ஆத்துமாக்கள்‌ திருநாள்‌ 


R. ஸ்டான்லி, 1 நவம்பர்‌ 2021 


நவம்பர்‌ 2 அன்றைப்‌ பல புராதனச்‌ சபைகள்‌ “சகல ஆத்துமாக்கள்‌ திருநாள்‌” (A॥। 50ப16 Day) அல்லது 
“கல்லறைத்‌ திருநாள்‌” என்று அனுசரிக்கின்றனர்‌. இவ்வித ஆசரிப்புக்கு பைபிளில்‌ எந்த உபதேசமும்‌ 
கிடையாது. இதற்காகச்‌ சபைகளில்‌ நடத்தப்படும்‌ ஆராதனைகளில்‌ இறந்தோருக்காய்‌ ஜெபிப்பது 
முக்கியமானதொரு காரியமாகும்‌. எந்த நபரும்‌ இறந்தவுடன்‌ அவரது ஆவி அல்லது ஆத்துமா “அதனைத்‌ 
தந்த தேவனிடம்‌ மறுபடியும்‌ போய்விடுகிறது” (பிர 12:7). அவரது உடல்‌ புதைக்கப்படுகிறதோ, 
எரிக்கப்படுகிறதோ, அது ஆலயத்திற்குக்‌ கொண்டுவரப்படுகிறதோ, இல்லையோ, அதில்‌ எந்த 
வேறுபாடும்‌ இல்லை. 

செல்வந்தன்‌ மற்றும்‌ லாசருவின்‌ சரிதை நம்மெல்லாருக்கும்‌ நன்கு தெரியும்‌. இருவரும்‌ இறந்தனர்‌. 
இயேசுவானவரே சொன்ன வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: செல்வந்தன்‌ நரகத்திற்குள்‌ தள்ளப்பட்டான்‌ ; 
லாசரு பரலோகத்திற்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டான்‌ (லூக்‌ 16:22,23). நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு 
இடமாற்றமோ, பரலோகத்திலிருந்தது நரகத்திற்குப்‌ பயணமோ சாத்தியமே கிடையாது (வச 26). ““ஒரே 
தடவை இறப்பதும்‌, பின்னர்‌ நியாயத்தீர்ப்பு அடைவதும்‌ மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது'” (எபி 
9:27). நமது இன்றையச்‌ செயல்களுக்காய்‌ நாம்‌ நாளை நியாயந்தீர்க்கப்படுவோம்‌ (2 கொரி 5:10). 
கடைசி நிமிடத்தில்கூட ஒருவன்‌ கிறிஸ்துவிடம்‌ திரும்பினால்‌, அவன்‌ பரதீசுக்குள்‌ நுழைய முடியும்‌ (லூக்‌ 
23:39-43). அவன்‌ இறுதி மூச்சு விட்ட பின்னரோ எவ்வித வாய்ப்பும்‌ இல்லை! இந்தச்‌ சரிதையில்‌, 
அச்செல்வந்தனுக்கு ஆபிரகாம்‌ பதிலாவது கொடுத்தார்‌; ஆனால்‌ தேவனைப்‌ பொருத்தவரையில்‌, அவர்‌ 
இறந்தோருக்கான எந்த ஜெபத்தையும்‌ காதுகொடுத்துக்‌ கேட்கவும்‌ மாட்டார்‌; ஏனெனில்‌, அவர்‌ 
இறந்தோரின்‌ தேவனாயிராமல்‌ இருப்போரின்‌ தேவனாயிருக்கிறார்‌ (மத்‌ 22:32; மாற்‌ 12:27அ; லூக்‌ 
20:38). உங்கள்‌ தாத்தாவாகிய ஆபிரகாமின்‌ தேவனாகவும்‌, உங்கள்‌ அப்பாவாகிய ஈசாக்கின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கும்‌ அவர்‌, என்‌ பிரிய நண்பர்‌ யாக்கோபு அவர்களே, உங்களையும்‌ கவனித்துக்கொள்வார்‌! (மத்‌ 
22:31; மாற்‌ 12:26அ; லூக்‌ 20:37ஆ). 

நம்மை விட்டுப்‌ பிரிந்துபோன ஆத்துமாக்கள்‌ சாந்தியடைவதற்காய்ப்‌ பாதிரிமார்‌ சிலர்‌ ஜெபங்கள்‌ 
ஏறெடுப்பது அவர்களது திருமறைப்‌ படிப்பறிவின்மையையே (Biblical iரteracy) காட்டுகிறது. பரிசுத்த 
வேதாகமத்திற்கு ஒவ்வாத இவ்விதப்‌ பாரம்பரியங்கள்‌ கடைப்பிடிக்கப்படும்‌ ஆராதனைகளில்‌ 
பங்குபெறாதீர்கள்‌. இவையெல்லாம்‌ ரோமன்‌ கத்தோலிக்க மார்க்கம்‌ மற்றும்‌ பேரரசன்‌ கான்ஸ்டன்டைனின்‌ 
அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து விழுந்த துண்டுகள்‌. ““மரித்தோருக்காய்‌ ஞானஸ்நானம்‌” என்பது பழைய 
ஏற்பாட்டில்‌ போதிக்கப்பட்டிராத யூதப்‌ பழக்கம்‌, அவ்வளவுதான்‌ (1 கொரி 15:29). தேவனுடைய 
வசனத்திற்கு எதிரான இவ்வித “அநேகப்‌” பாரம்பரியங்கள்‌ யூதரிடம்‌ இருந்ததைத்தான்‌ நமதாண்டவர்‌ 
கண்டித்தார்‌ (மாற்‌ 7:13). நம்மை விட்டுச்‌ சென்றவர்கள்‌ தங்களது வாழ்வுக்காலத்தில்‌ நமக்கு எவ்வளவு 
ஆசீர்வாதமாயிருந்தார்கள்‌ என்று நன்றியுடன்‌ நினைவுகூர்ந்து தேவனைத்‌ துதிப்பது நன்று. ஆனால்‌ 
““இறந்தோரிடம்‌'' ஜெபிப்பதோ, ““இறந்தோருக்காய்‌'' ஜெபிப்பதோ அஞ்ஞான மார்க்கம்தான்‌ (உபா 
18:10-22; சங்‌ 106:28; ஏசா 8:19). நாம்‌ ““இவ்விதமாய்க்‌ கிறிஸ்துவைக்‌ கற்றுக்கொள்ளவில்லையே”' 
(எபே 4:20). ஏதோ ஓரிடத்திலுள்ள வசனப்பகுதியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து உபதேசத்தைக்‌ 
கொண்டுவரக்கூடாது. கல்லறைத்‌ திருநாள்‌ அனுசரிப்புதான்‌ மேலை நாடுகளில்‌ பேய்த்தனமான 
Halloween கொண்டாட்டத்தைப்‌ பிறப்பித்துள்ளது என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? 

நம்மை விட்டுச்சென்ற நமக்கருமையானவர்கள்‌ விரும்பிய பலகாரங்களை அவர்களது கல்லறைகளில்‌ 
வைப்பதும்‌ அர்த்தமற்றது. ““ஜீவ விருட்சத்தின்‌ கனியையும்‌, மறைவான மன்னாவையுமே'' விண்ண 
கத்தில்‌ அனுதின ஆகாரமாய்க்‌ கொண்டுள்ள அவர்களுக்கு இவையெல்லாம்‌ என்ன? (லூக்‌ 2:7,17). 

இந்த எனது சிறிய கட்டுரையினால்‌ உங்களில்‌ சிலருக்கு என்மீது எவ்வளவு கோபம்‌ வரும்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, அசைக்கப்பட முடியாதவை மட்டுமே நிலைத்திருக்கும்படி அசைக்கப்படக்‌ 
கூடியவை அத்தனையும்‌ அசைக்கப்படவேண்டுமே! (எபி 12:27). 

(“தல்லறைகளைப்‌ பார்த்து வருவது தவறா?'”என்ற கேள்விக்கான பதிலை www. StanleyOnBible.com. என்ற 
எனது இணையதளத்திலுள்ள “14ers” என்ற பகுதியில்‌ 5004 (47௦ என்ற தொகுப்பில்‌ தமிழிலோ ஆங்கிலத்திலோ 
வாசியுங்கள்‌. அல்லது, அதே இணையதளத்தில்‌ 3௦01௫ & Booklets என்ற பகுதியிலுள்ள “Bible Answers” என்ற 
எனது 240-பக்க நூலில்‌ 99ஆம்‌ கேள்விக்கான பதிலைத்‌ தமிழிலோ ஆங்கிலத்திலோ வாசியுங்கள்‌.) 


